@ 


தமிழ்நாடு அரசு 

2017 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 4. 80 காசு . 


நாடு 


தமிழ்நாடு அரசிதழ் 


கம் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மயே வெல் 


வல்லும் 


எண் 1 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜனவரி 4 , 2017 
மார்கழி 20 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு- 2047 


பகுதி VI - பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச்சட்டம் பிரிவு 44(4 ) - இன்கீழ் செயல்படாத 

சங்கங்கள் பற்றிய அறிவிக்கை 

(ந.க . எண் 2253/ ஆ2/2015 ) 
1975 - ம் வருட தமிழ்நாடு சங்கப்பதிவுச் சட்டம் ( தமிழ்நாடு சட்டம் 27/1975 - ம் ) பிரிவு 44(2) - இன் கீழ் அளிக்கப்படும் 
அறிவிப்பானது , கீழ்கண்ட சங்கங்களின் செயல்பாடு குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 27 - 04 - 2016 - ல் வெளியான தமிழ்நாடு 
அரசிதழ் எண் . 17 , பகுதி VI, பிரிவு 1- இன் இணைப்பு பக்கம் 1 முதல் 13 வரை பிரசுரம் செய்யப்பட்டுள்ளது . அறிவிப்பு வெளியான 
3 மாதத்திற்குள் இச்சங்கங்களின் கலைப்பு குறித்து எதிர்ப்பு பெறப்படாததாலும் இதற்கு மறுக்கத்தக்க காரணங்களும் ஆதாரங்களும் 
தெரிவிக்கப்படாததாலும் இச்சங்கத்தின் பெயர்கள் சங்கச் சட்டம் பிரிவு 44 (4 ) - இன் படி சங்கப்பதிவேட்டிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டது . 

இந்த அறிவிப்பானது பிரசுரமான நாளில் இருந்து இச்சங்கங்கள் கலைக்கப்பட்டதாகக் கருதப்படும் எனவும் , இவ்வறிவிப்பு 
வெளியான முதல் ஓராண்டுக்குள் பிரிவு 44(5 )- ன் கீழ் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்படுகிறது . 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


( 3 ) 


113/ 1989 


6/ 1993 


22/ 1998 


சிட்டேபாளையம் நேரு இளைஞர் மன்றம் , பெத்திக்குட்டை ( Po ) , பு.புளியம்பட்டி வழி , மேட்டுப்பாளையம் 

வட்டம் . 
புகையிலை வியாபாரிகள் முன்னேற்ற சங்கம் , 5/ 171 , கள்ளிப்பாளையம் , முடுதுறை அஞ்சல் , 

புஞ்சைபுளியம்பட்டி - 638 459 . 
இந்து கொங்கு செட்டியார் சமூகநல சேவா சங்கம் ,303 , முருகர் வீதி , அரியப்பம்பாளையம் அஞ்சல் , 

சத்தியமங்கலம் , ஈரோடு மாவட்டம் . 
அனுபவ அல்லோபதி இந்திய மருத்துவர்கள் சங்கம் , மெயின் ரோடு , கரட்டடிபாளையம் , கோபி வட்டம் . 
பொன்னிவளநாடு பொன்னர் சங்கம் ( அண்ணன்மார் ) வழிபாடு மன்றம் , 8/2 , நாராயணபுரம் எக்ஸ்டன்சன் , 

கரட்டடிபாளையம் , கோபி - 638 453 . 
தமிழக மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் , 105 நடுவீதி , பங்களாபுதூர் 

கோபி வட்டம் . 


31/ 2001 


71/ 2001 


33/2005 


DTP - VI- 1 ( T- Sup.) (1 ) 


[ 1 ] 


வரிசை 
எண் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

( 2 ) 


( 3 ) 


43 / 2006 


திருவிளக்கு வழிபாட்டு சேவா டிரஸ்ட , 211 இருகாலூர் அஞ்சல் - 638 462 , வேமாண்டம்பாளையம் 

வழி , கோபி வட்டம் . 


49/ 2007 
73/2007 
21/2008 
23/2008 


50 /2008 


68/ 2008 


77 /2008 


86/ 2008 


29 / 2009 


30 /2009 


32 / 2009 


33/ 2009 


34/ 2009 


கோபி தாலூக்கா லாரி உரிமையாளர்கள் சங்கம் , மொடச்சூர் ரோடு , கோபி - 638 476 . 
பாச்சாமல்லனூர் விவசாயிகள் சங்கம் , 8/114 , பாச்சாமல்லனூர் , தேசிபாளையம் . 
கோபி அஸ்ட்ரானமி அசோசியேசன் , 18179 , தாசப்பன் வீதி 2 , கோபி . 
மோதூர் கிராம வனக்குழு , மோதூர் , பெத்திக்குட்டை . 
சோசியல் ரிக்ரியேசன் கிளப் ( SRC ), 14 , புத்தர் வீதி , ஈரோடு மெயின் ரோடு , கோபி . 
சோசியல் வெல்பேர் அர்க்கனிகேசன் பார் ரூரல் டெவலெப்மெண்ட் பவுண்டேசன் , 117 , Bharathidasan 

College Arts & Science , Ellispettai , Pallapalayam ( Po ) , Erode . 
கவுந்தப்பாடி வட்டார அனைத்து மோட்டார் வாகன பழுது பார்ப்போர் நல சங்கம் , 51 , ஈரோடு ரோடு , 

கவுந்தப்பாடி , ஈரோடு மாவட்டம் . 
அளுக்குளி போடி சின்னாம்பாளையம் கிராம துல்லிய பண்ணைத்திட்ட விவசாயிகள் சங்கம் , 3/ 427 , 

அருள் ஒளி நகர் , சத்தி மெயின்ரோடு , அளுக்குளி ( அ) , கோபிசெட்டிபாளையம் ( தா ) . 
அனைத்து கிறிஸ்துவ ஐக்கிய நலப்பேரவை , 18 , ராமநாதன் வீதி , கோபிசெட்டிபாளையம் . 
காமதேனு துல்லிய பண்ணை விவசாயிகள் நலச்சங்கம் , கெட்டவாடி , கெட்டவாடி ( அ ), தாளவாடி , 

ஈரோடு மாவட்டம் . 
குறிஞ்சி துல்லிய வேளாண்மை கரும்பு விவசாயிகள் சங்கம் , குமார்கவுண்டர் தோட்டம் , 18 , கலைஞர் 

இல்லம் , வாணிப்புதூர் , T . N .பாளையம் . 
Kavindapadi Circle Photo To And Video Graphers Association , 159, Moon Road, Kavindapadi, 

Bhavani ( Tk ). 
நுகர்வோர் மனித உரிமைகள் மற்றும் தகவல் பெறும் உரிமை மக்கள் நலப் பாதுகாப்பு சங்கம் , 

பவானிசாகர் , 3 , செந்தில் திரையரங்கம் எதிரில் , மெயின்ரோடு , பவானிசாகர் . 
நல்ல காளிபாளையம் அப்பாச்சி முதலியார் நினைவு அறக்கட்டளை , 132 , ஜவஹர் மெயின் ரோடு , 

புஞ்சைபுளியம்பட்டி . 
ஜெகதீஸ்வர் சமூக நல மேம்பாட்டு அமைப்பு , 75 , நாகமலை வீதி , கோபிசெட்டிபாளையம் . 
சத்தியமங்கலம் தாலூக்கா நகை தொழிலாளர்கள் நலச் சங்கம் , 117 , மேல் மாடி கடை வீதி , 

சத்தியமங்கலம் , ஈரோடு மாவட்டம் . 
பண்ணாரியம்மன் மகளிர் சங்க கூட்டமைப்பு , 92 , மாரியம்மன் கோயில் வீதி , பழைய கொத்துக்காடு , 

அரியப்பம்பாளையம் , சத்தி . 
ஸ்ரீ பச்சைநாயகி அம்மன் மகளிர் சங்க கூட்டமைப்பு , அம்மன் கோவில் வீதி , கொளப்பலூர் ( அ ), 

கோபிசெட்டிபாளையம் வட்டம் , ஈரோடு மாவட்டம் . 
அயலூர் நீர்பிடிப்புப் பகுதி சங்கம் , அயலூர் ( அ ) , கரட்டடிபாளையம் வழி , கோபிசெட்டிபாளையம் , 

ஈரோடு மாவட்டம் . 
சத்தியமங்கலம் ஆட்டோ ஓட்டுனர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நலச்சங்கம் , புதிய பேருந்து 

நிலையம் , ரங்கசமுத்திரம் , சத்தியமங்கலம் - 2 . 
பெரியாண்டவர் மகளிர் சங்க கூட்டமைப்பு , புதுக்கொத்துக்காடு , அரியப்பம்பாளையம் ( அ ), சத்தி ( தா ), 

ஈரோடு மாவட்டம் . 
தாமரை மகளிர் சுய உதவி சங்கம் , 124 , நாகரணை வீதி , புதுக்கொத்துக்காடு , அரியப்பம்பாளையம் 

( அ ) , சத்தி . 
ஸ்ரீமஞ்ச மாகாளியம்மன் மகளிர் சங்க கூட்டமைப்பு , 22/13 , வீரமாத்தி வீதி , புதுகொத்துக்காடு , 

அரியப்பம்பாளையம் ( அ ) , சத்தி ( தா ) , ஈரோடு மாவட்டம் . 
சத்தி 7 கிளப் , 253/1, K .N .பாளையம் மெயின்ரோடு , கொண்டப்பநாயக்கன்பாளையம் . 


35 / 2009 


38 /2009 


40/2009 


41/ 2009 


42/ 2009 


43/ 2009 


48/ 2009 


49/ 2009 


50/ 2009 


51/2009 


53/2009 


வரிசை 
எண் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

( 2 ) 


( 3 ) 


54 / 2009 


55/ 2009 


57 /2009 


62 /2009 


64/ 2009 


66 /2009 


67 / 2009 
68/2009 


71/ 2009 


73/2009 


76/ 2009 


77 / 2009 


மலரும் பூக்கள் மகளிர் சுய உதவி சங்கம் , 97 /1 , குடில் நகர் , பவானிசாகர் ( அ ), சத்தியமங்கலம் 

( தா ) . 
ஸ்ரீ மாசாணியம்மன் மகளிர் சுய உதவி சங்கம் , நடவீதி , பங்களாப்புதூர் , புஞ்சைதுறையாம்பாளையம் 

( அ ) , கோபிசெட்டிபாளையம் , ஈரோடு மாவட்டம் . 
Society for people Education and Environmental Development (Speed ) , 3/ 2 , Velliayampalayam 

Pudur , Ikkaraithathapalli ( Po) , Kothamangalam ( Via) , Bhavani Sagar , 

Sathyamangalam ( Tk) . 
ப்ரண்ட்ஸ் மகளிர் சங்கம் , 83 , அண்ணா நகர் , வடக்குப்பேட்டை , சத்தியமங்கலம் , ஈரோடு மாவட்டம் . 
சத்தியமங்கலம் லாரி பாடிகட்டும் உரிமையாளர்கள் நலச் சங்கம் , 631 , ஸ்ரீ தனலட்சுமி பாடி பில்டர் , 

கோவை ரோடு , சத்தியமங்கலம் . 
தொட்டம்பாளையம் கைத்தறி கூட்டுக்குழுமம் , 275/ 269 , பங்களாமேடு , தொட்டம்பாளையம் ( அ ), 

பவானிசாகர் வழி , சத்தி வட்டம் , ஈரோடு மாவட்டம் . 
சேரன் நகர் குடியிருப்போர் நலச் சங்கம் , 5 , சேரன் நகர் , மொடச்சூர் , கோபிசெட்டிபாளையம் . 
சிட்டேபாளையம் அமுதசுரபி தோட்டக்கலை விவசாயிகள் நலச் சங்கம் , 4/14 , சிட்டேபாளையம் , 

பெத்திக்குட்டை ( அ ), புஞ்சைபுளியம்பட்டி வழி , கோவை மாவட்டம் . 
சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டு மையம் , 4/224 , மெயின் ரோடு , பு. துறையம்பாளையம் , 

கோபிசெட்டிபாளையம் ( தா ) , ஈரோடு மாவட்டம் . 
ANNAI THERASA MATRUTHIRANUDAYUR NALA SANGAM ( ATMNS) , 3,4 , Jallikuzhi Street , 

Rangasamudram , Sathyamangalam ( Tk ) , Erode( Dt) . 
கோபி டெம்போ உரிமையாளர்கள் & ஓட்டுநர்கள் நலச் சங்கம் , 6/18A , வெங்கடாசலம் பேட்டை , 

கோபிசெட்டிபாளையம் , ஈரோடு மாவட்டம் . 
உழைக்கும் பண்ணைத்திட்ட விவசாயிகள் சங்கம் , 3/ 58 , பெரிய தோட்டம் , வேமாண்டம்பாளையம் 

அஞ்சல் , கோபி தாலூக்கா . 
கோபி நகர மனித சக்தி சுமை தூக்குவோர் நலச் சங்கம் , மொடச்சூர் கார்னர் , மில் ரோடு , பாலம் 

அருகில் மெயின்ரோடு , கோபிசெட்டிபாளையம் . 
தாளவாடி வட்டாரம் பையனாபுரம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , பலநோக்கு மையம் , பையனாபுரம் , 

சிமெட்டஹள்ளி ( அ ) , சத்தி ( தா ) . 
தனலட்சுமி மகளிர் சங்கம் , 84 , உக்கரம் ரோடு , அழகிரி காலனி , அரியப்பம்பாளையம் ( அ ) , 

சத்தி ( தா ) . 
ஆதவன் துல்லிய பண்ணைத் திட்ட விவசாயிகள் சங்கம் , 3/ 306 , பா . வெள்ளாளபாளையம் , 

கோபிசெட்டிபாளையம் . 
SAKTHI ENVIRONMENTAL AND ECONOMIC DEVELOPMENT SOCIETY , 4 /118 , Kamatchi 

Amman Koil Street , Arasur , Sathyamangalam ( TK ) . 
பண்ணாரி அம்மன் துல்லிய பண்ணைத் திட்ட விவசாயிகள் நலச் சங்கம் , திருப்பூர்காரர் தோட்டம் , 

கொண்டப்பநாயக்கன்பாளையம் ( அ ) , சத்தியமங்கலம் ( தா ) . 
GANDHI ILAINGNAR MANDRAM , 174 , Rajatheater Street, Koogalur , Gobichettipalayam ( Tk ) , 

Erode (Dt). 
MALARHAL MAHALIR MANDRAM , 47 / 17 , Pillayar Koil Street , Maniyakaranpalayam , Kasipalayam 

( Po ) , Gobichettipalayam ( Tk) . 
மாரியம்மன் மகளிர் சங்கம் , 10/24 , மாரியம்மன் கோயில் வீதி , கரட்டூர் , ரங்கசமுத்திரம் , சத்தி . 
ஓம்சக்தி மகளிர் சங்கம் , 31/ 18 , பெரியண்ண ன் வீதி , கரட்டூர், ரங்கசமுத்திரம் , சத்தி . 
பாரதியார் நற்பணி மன்றம் , 172 , தாழைக்கொம்பு புதூர் , ராஜாதியேட்டர் அருகில் , கூகலூர் , 

கோபி ( தா ) . 


81 /2009 


83/ 2009 


86 /2009 


87/ 2009 


90/2009 


91/ 2009 


92 /2009 


93/2009 


95 /2009 
96 /2009 


97 / 2009 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


(2 ) 


( 3 ) 


98 /2009 
100/ 2009 


101 / 2009 


3/ 2010 


4 /2010 


5 / 2010 


7 / 2010 


8 / 2010 


10/2010 


12/ 2010 


13/ 2010 


14 / 2010 


இளையநிலா இளைஞர் நற்பணி மன்றம் , 49/4 , குப்பன் வீதி , காசிபாளையம் , கோபி ( தா ) 
நாகதேவி தோட்டக்கலை துல்லிய பண்ணைத்திட்ட விவசாயிகள் நலச் சங்கம் , கரும்புலிதோட்டம் , 

மாரம்பாளையம்புதூர் , காராப்பாடி ( அ ) , சத்தியமங்கலம் ( தா ) . 
தாய்மாரியம்மன் கோவில் துல்லிய பண்ணைத் திட்டக் குழு கூட்டமைப்பு , ஒட்டக்குட்டை ( அ ), 

கணேசபுரம் , சாத்தி ( தா ) , ஈரோடு ( மா ) . 
பண்ணாரி அம்மன் துல்லிய வேளாண்மை கரும்பு விவசாயிகள் நலச் சங்கம் , 24 , நேரு வீதி , 

தாசப்பகவுண்டன்புதூர் ( அ ) , கோபிசெட்டிபாளையம் ( தா ) , ஈரோடு மாவட்டம் . 
தாளவாடி துல்லிய பண்ணைத் திட்ட விவசாயிகள் நலச் சங்கம் , சொத்தனபுரம் அருளவாடி ( அ ) , 

தாளவாடி , சத்தியமங்கலம் ( தா ) , ஈரோடு மாவட்டம் . 
கொங்கு துல்லிய வேளாண்மை கரும்பு விவசாயிகள் நலச் சங்கம் , முட்டியாங்கிணறு தோட்டம் , 

கவுண்டம்பாளையம் கிராமம் , T .N . பாளையம் ( அ ), கோபிசெட்டிபாளையம் . 
சலவைத் தொழிலாளர்கள் நலச் சங்கம் , 5/ 18 , S. A. B . மெயின் ரோடு , கள்ளிப்பட்டி ( அ ), 

கோபிசெட்டிபாளையம் . 
காசிதோட்டக்கலை துல்லிய பண்ணைத் திட்ட விவசாயிகள் நலச் சங்கம் , 7/ 4 குப்பன் வீதி , 

காசிபாளையம் ( அ ) , கோபிசெட்டிபாளையம் ( தா ), ஈரோடு மாவட்டம் . 
MAHATHMA TRUST, 2 /38 , Sarojini Street, Dhasappagoundenpudur (Po ), Gobichettipalayam 

( Tk ) , Erode (Dt ). 
கோபி தாலூக்கா மர அறுப்பு மில் மற்றும் மரக்கடை உரிமையாளர்கள் சங்கம் , K .V . சோமசுந்தரம் 

சன் மர அறுப்பு மில் , 1A மில் ரோடு , கோபிசெட்டிபாளையம் . 
நஞ்சப்பா நகர் குடியிருப்போர் நலச் சங்கம் , 4/ 365 , நஞ்சப்பா நகர் , குள்ளம்பாளையம் ( அ ) , 

கோபிசெட்டிபாளையம் ( தா ) . 
நேதாஜி சுற்றுலா கார் ஓட்டுநர் சங்கம் , சீதா கல்யாண மண்டபம் அருகில் , ஈரோடு மெயின் ரோடு , 

கோபிசெட்டிபாளையம் . 
ஸ்ரீ மாகாளியம்மன் மகளிர் சங்க கூட்டமைப்பு , 5 , மாரப்பன் வீதி , தாழைக்கொம்புதூர் , கூகலூர் ( அ ), 

கோபிசெட்டிபாளையம் . 
GIVING REHABILITATION EDUCATION , ENVIRONMENT NOBLE SERVICE , 75 , Cutcherry Street, 

Gobichettipalayam , Erode ( Dt) . 
சிவபெருமாள் மகளிர் சுய உதவிச் சங்கம் , 1/5A , தொப்பம்பாளையம் ( அ ) , பவானிசாகர் ( வழி ), 

சத்தியமங்கலம் . 
மொடச்சூர் ஊராட்சி அளவிலான சுய உதவிக் குழுக்களின் கூட்டமைப்பு , நந்தா நகர் , வடுகபாளையம் 

புதூர் , மொடச்சூர் , கோபிசெட்டிபாளையம் . 
ஜனசக்தி மக்கள் அடிப்படை அமைப்பு , தொட்டகாஜனூர் கிராமம் , தாளவாடி , ஈரோடு மாவட்டம் . 
வெளிச்சம் மகளிர் சங்க கூட்டமைப்பு , காமராஜ் வீதி , கொளப்பலூர் . 
ஏர் உழவன் தோட்டக்கலை துல்லிய பண்ணைத் திட்ட விவசாயிகள் நலச் சங்கம் , வேலி தோட்டம் , 

படே கவுண்டனூர் , உத்தண்டியூர் ( அ ), சத்தி ( தா ) . 
கோபி சிறு வியாபாரிகள் ரிக்ரியேசன் கிளப் , 26பி . மில்ரோடு , மொடச்சூர் . கோபிசெட்டிப்பாளையம் . 
பெருந்தலைவர் காமராஜ் எஜுகேஷனல் டிரஸ்ட் 349 கோவை மெயின்ரோடு , நம்பியூர் - 638 458 . 
ஈரோடு மாவட்ட மத்திய கூட்டுறவுவங்கி ஓய்வு பெற்ற பணியாளர் நலச்சங்கம் , 25 /42 பாலாஜி நகர் , 

நல்லகவுண்டன்பாளையம் , கோபி - 638 452 . 
ரக்ஷணா (அனிமல் வெல்பேர் அசோசியேஷன் ), எண்விஷால் இல்லம் , முத்து வேலப்பன் நகர் , 

கிருஷ்ணா தெரு , கோபி . 
ஸ்ரீ பசவேஸ்வரா நீர்வடிப்பகுதி சங்கம் , தாளவாடி , சத்தி வட்டம் , நெய்தாளபுரம் அஞ்சல் - 638 461 . 


15/ 2010 


16/ 2010 


17/2010 


18 /2010 


21/ 2010 


22 /2010 


23/ 2010 


12/1997 


1/ 2000 


63/ 2001 


40 / 2002 


39 / 2003 


வரிசை 
எண் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

( 2 ) 


( 3 ) 


44 / 2003 
55/2003 
58/2003 
64/2003 


66/ 2003 


67 /2003 
72/ 2003 
75/2003 
76/ 2003 
92/2003 


94 / 2003 
50/ 2004 


52/ 2004 
8/ 2005 


60/2006 


64/2006 


தாளவாடி பெண்க ள் சங்கம் . க . எண் . 111/80 , டி . பி. ரோடு , தாளவாடி - 638 461 . 
ஒசூர் நீர்வடிப்பகுதி சங்கம் , 10 ஒசூர் , தாளவாடி அஞ்சல் , சத்தியமங்கலம் வட்டம் - 638 461 . 
ராமாபுரம் நீர்வடிப்பகுதி சங்கம் , 484/5 , ராமாபுரம் தாளவாடி அஞ்சல் - 638 461 சத்தி . 
மரூர் நீடிப்பகுதி சங்கம் , க .எண் . 5 தாளவாடி , சித்தி வட்டம் . 
இக்கலூர் நீர் வடிப்பகுதி சங்கம் , இக்கலூர் ,தாளவாடி , சிக்கஉறள்ளி அஞ்சல் - 638 461 . 

தாளவாடி வட்டம் 
ஸ்ரீ மாதேஸ்வரா நீர்வடிப்பகுதி சங்கம் , தொட்டபுரம் ( அ ) தாளவாடி - 638 461 . சத்தி வட்டம் . 
சிக்கஹள்ளி நீர்வடிப்பகுதி சங்கம் , சிக்கஉறள்ளி - 638 461, தாளவாடி , சத்தி வட்டம் . 
தாமரை நீர்வடிப்பகுதி சங்கம் , தலமலை தாளவாடி வழி , தலமலை அஞ்சல் , சத்தி வட்டம் . 
கும்டாபுரம் நீர்வடிப்பகுதி சங்கம் , கும்படா புரம் அஞ்சல் . சத்தி வட்டம் 
ஸ்ரீ காரேஸ்வரா நீடிப்பகுதி சங்கம் , 163 , சத்தி மெயின்ரோடு , தாளவாடி (அஞ்சல்)-638 461 , 

சத்தி வட்டம் . 
பவானிசாகர் மக்கள் நலச்சங்கம் , 47 , மார்க்கட் சதுக்கம் , பவானிசாகர் ( அ ) , சத்தி வட்டம் . 
ஸ்ரீ பச்சையம்மன் ஜனசேவாசங்கம் , குளத்துப்பிரிவு , ராகபையனூர் வழி , சிக்கரசம்பாளையம் அஞ்சல் . 
தாய்த்தமிழ்க் கல்விப்பணி , 22 குப்பம்மாள் நகர் கோபிசெட்டிப்பாளையம் - 638 476 . 
தாளவாடி இயற்கை விவசாயிகள் சங்கம் , க . எண் . 5/ 352 மெட்டல்வாடி , அருளவாடி ( அ ) 

தாளவாடி - 638 461 . 
மனித நேய சேவை சங்கம் ஸ்ரீ வெற்றிவேல் மன்றம் கோபிசெட்டிப்பாளையம் - 638 452 . 
கொங்கு வடகரை வேளாள சங்கம் , கோபிசெட்டிபாளையம் , 13 , சீனிவாசா வீதி , 

கோபிசெட்டிப்பாளையம் - 638 452 . 
கள்ளிப்பட்டி போயர் சமுதாய நலச்சங்கம் , செந்தாம்பாளையம் மாரியம்மன் திருக்கோயில் , மெயின்ரோடு 

கவுந்தப்பாடி . 
அன்னை தெரசா பார்வையற்றோர் உடல் ஊனமுற்றோர் நல அறக்கட்டளை , 18/ 82 , முருகணன் வீதி , 

புதுப்பாளையம் , கோபி . 
தமிழ்நகர் குடியிருப்போர் சங்கம் , 15 தமிழ்நகர் , கோபி . 
பெரியார் அண்ணா , காமராஜர் கல்வி நற்பணி மன்றம் . 
தங்கமேடு சித்தர் தம்பிக்கலை ஐயன் ஆலய அருட்பணி மன்றம் , 7 /14 , அய்யன்வலசு , 

தண்ணீர்பந்தல்பாளையம் ( அ ), காஞ்சிக்கோயில் வழி , பெருந்துறை வட்டம் . 
சிக்கரசம் பாளையம் ஊராட்சி மகளிர் சங்க கூட்டமைப்பு , மகளிர் பல்நோக்கு மையம் , புதுக்காலனி , 

சிக்கரசம்பாளையம் ( அ ), சத்தியமங்கலம் , ஈரோடு மாவட்டம் . 
தென்னக மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கழகம் , 51B , வாய்க்கால் ரோடு , 

T . N .பாளையம் , கோபிசெட்டிபாளையம் வட்டம் . 
அனைத்து சமுதாயத்தினர் நற்பணி மனமகிழ் மன்றம் , 2/ 112 , அம்மன் கோயில் வீதி , 

கொண்டையம்பாளையம் ( அ ) , கள்ளிப்பட்டி வழி , கோபிசெட்டிபாளையம் . 
விடியல் இளைஞர் நற்பணி மன்றம் , 56/ 65 , ஏகநாதர் கோயில் வீதி , எல்லீஸ் பேட்டை , பள்ளபாளையம் 

கிராமம் , காஞ்சிக்கோவில் . 
கோசனம் | நீர்வடிப்பகுதி சங்கம் ( 4B 2D2 b2 a4) , வெள்ளேகவுண்டன்புதூர் , அலிங்கியம் ( அ ) , 

குருமந்தூர் வழி , கோபிசெட்டிபாளையம் ( தா ), ஈரோடு மாவட்டம் . 
கோசனம் || நீர்வடிப்பகுதி சங்கம் (4B 2D2 b2 a1) , செல்லிபாளையம் , கோசணம் ( அ ), நம்பியூர் வழி , 

கோபிசெட்டிபாளையம் ( தா ), ஈரோடு மாவட்டம் . 
கோசனம் III நீர்வடிப்பகுதி சங்கம் ( 4B 2D2 b2 a3), நஞ்சப்பகவுண்டன்புதூர் , கும்மக்காளிபாளையம் 

( அ ) , குருமந்தூர் ( வழி ) , கோபிசெட்டிபாளையம் ( தா ). 


68/2006 


33/ 2007 


39 / 2008 


55 / 2008 
63/2008 


96/ 2008 


5 / 2009 


36/ 2009 


39 /2009 


58/ 2009 


59/ 2009 


60 /2009 


வரிசை 
எண் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

( 2 ) 


107 . 


61/ 2009 


108 . 


70/ 2009 


109 . 


102 / 2009 


110 . 


19/ 2010 


111 . . 


28/ 2010 


31/ 2010 


113 . 


32/ 2010 


114 . 


34/ 2010 


115 . 


37 / 2010 


116 . 


117 . 


38 / 2010 
39/2010 
40/2010 


118 . 


நம்பியூர் நீர்வடிப்பகுதி சங்கம் (4B 2D2 b2 a2 ), ஆத்துப்பிள்ளைத்தோட்டம் , கொன்னமடை , நம்பியூர் 

( அ ) , கோபிசெட்டிபாளையம் . 
குத்தியாலத்தூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , சங்கத்தின் பதிவு அலுவலகம் பல்நோக்கு 

மையம் , புதிய பஸ்நிலையம் அருகில் , கடம்பூர் ( அ ) , D . G .புதூர் வழி , சாத்தி ( தா ), ஈரோடு மாவட்டம் . 
துளசி மகளிர் மன்றம் , 33 , S .D .N . காலனி பஸ்நிலையம் பின்புறம் , கோபிசெட்டிபாளையம் . 
புஞ்சைத் துறையம்பாளையம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , 2 / 11 , சத்தி அத்தாணி மெயின்ரோடு , 

பங்களாப்புதூர் . 
புலிப்பார் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் பல்நோக்கு மையக்கட்டிடம் , பொன்னே 

கவுண்டன்புதூர் , அவிநாசி ஒன்றியம் , அவிநாசி ( தா ), திருப்பூர் மாவட்டம் . 
கோபி வட்டார சுற்றுலா ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் , 21 , சத்தி மெயின் ரோடு , 

பெரியார் திடல் அருகில் , கோபிசெட்டிபாளையம் , ஈரோடு மாவட்டம் . 
சஞ்சீவராயன் குளம்பரம்பரை மீனவர்கள் சங்கம் , 1/43 , பிள்ளையார் கோவில் வீதி , அடசப்பாளையம் , 

கோபி ( தா ), ஈரோடு மாவட்டம் . 
தமிழன் தோட்டக்கலை சுய உதவிச் சங்கம் , 121/ 49A , மெயின்ரோடு , காசிபாளையம் ( அ ) , 

கோபிசெட்டிபாளையம் ( தா ) . 
கோபிசெட்டிபாளையம் தாலூக்கா கீழ்பவானி வாய்க்கால் ஆயக்கட்டு மற்றும் கசிவு நீர் கிணற்று 
நீர்ப்பாசன விவசாயிகள் சங்கம் , முயல் பண்ணை , ஆறுவண்ணக்காடு மேட்டுக்காடு , 

குருமந்தூர் ( அ ) . 
ஜனப்பிரியா மக்கள் அடிப்படை அமைப்பு , நெய்தாளபுரம் , தாளவாடி . 
டிராக்டர் உரிமையாளர்கள் சங்கம் , கரட்டூர் ரோடு , புதிய பஸ் நிலையம் அருகில் , சத்தி . 
ஜீவா நதி மக்கள் அடிப்படை அமைப்பு , தலைமலை கிராமம் , தாளவாடி , ஈரோடு மாவட்டம் . 
சமுத்திரம் மக்கள் அடிப்படை அமைப்பு , தொட்டபுரம் கிராமம் , தாளவாடி , ஈரோடு மாவட்டம் . 
அரக்கன் கோட்டை ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , 373 , சத்தி அத்தாணி மெயின்ரோடு , 

தூக்கநாயக்கன்பாளையம் , ஈரோடு மாவட்டம் . 
தமிழ்நாடு மாணவர்கள் முன்னேற்ற சங்கம் , 1- B , சென்னியப்பா நகர் , BP டவர் அருகில் , 

கோபிசெட்டிபாளையம் . 
பூமித்தாய் மக்கள் அடிப்படை அமைப்பு , முதியனூர் , தொட்டபுரம் , தாளவாடி . 
சத்தியமங்கலம் ஆட்டோ ஓட்டுநர் உரிமையாளர் தொழிற்சங்கம் , ஆட்டோ ஸ்டேண்ட் புதிய பஸ் 

நிலையம் அருகில் , சத்தி . 
பனையம்பள்ளி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் பல நோக்கு மையம் பனையம்பள்ளி , 

சாத்தி ( தா ) . 
புது மாரியம்மன் மகளிர் சுய உதவி சங்கம் , 10 , முனியன் போயன் வீதி , புது கொத்தக்காடு , 

அரியப்பம்பாளையம் ( அ ) , சத்தியமங்கலம் . 
அன்பு அறக்கட்டளை நல சங்கம் , 80 , வீராசாமி வீதி , கோபிசெட்டிபாளையம் . 
அன்பு அறக்கட்டளை மகளிர் நல சங்கம் , 126 , மொடச்சூர் ரோடு , கோபிசெட்டிபாளையம் . 
அன்பு அறக்கட்டளை இளைஞர் நல சங்கம் , 315 , மாதேஸ்வரன் கோவில் வீதி , வாய்க்கால் ரோடு , 

கோபிசெட்டிபாளையம் . 
அன்பு அறக்கட்டளை ஆன்மீக நல சங்கம் , 1/76 , பாரியூர் நஞ்சகவுண்டன்பாளையம் , கோபிசெட்டிபாளையம் . 
அன்பு அறக்கட்டளை சமத்துவ நல சங்கம் , 215 , சத்தி நகர் , கோபிசெட்டிபாளையம் . 
அறிஞர் அண்ணா மினி ஆட்டோ மற்றும் பிக்கப்ஜீப் ஓட்டுநர்கள் & உரிமையாளர்கள் சங்கம் , 

மொடச்சூர் ரோடு , இந்திரா தியேட்டர் அருகில் , குன்னத்தூர் மெயின் ரோடு , கோபிசெட்டிபாளையம் . 


119 . 


41/ 2010 


120 . 


42 / 2010 


121 


44/ 2010 


45 / 2010 


123 


46 / 2010 


124 . 


47 / 2010 


125 . 


48/2010 


126 . 


50 / 2010 


127 . 


51/2010 
52 / 2010 


128 . 


129 . 


53/2010 


130 . 


54/ 2010 


131 . 


55 /2010 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


132 . 


57/ 2010 


133 . 


59/ 2010 


134 . 


61/ 2010 


135 . 


62/ 2010 


136 . 


63 / 2010 


137 . 


65 / 2010 


138 . 


75/ 2010 


139 . 


80/2010 


140 . 


81/2010 


141 . 


82 / 2010 


142 . 


83/ 2010 


கோபி தாலூக்கா மோட்டார் கமிசன் ஏஜெண்டுகள் கூட்டமைப்பு சங்கம் , 12 , வெற்றிவேல் மன்றம் , 

கோபிசெட்டிபாளையம் , ஈரோடு மாவட்டம் . 
சதுமுகை ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் பல்நோக்கு மையம் , சதுமுகை , சத்தி . 
ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் துல்லிய பண்ணைத் திட்ட விவசாயிகள் சங்கம் , பருப்பங்காடு சின்ன 

பீளமேடு , சுண்டக்காம்பாளையம் ( அ ) , கோபிசெட்டிபாளையம் ( தா ) . 
நஞ்சை கோபி பஞ்சாயத்து அளவிலான மகளிர் சுய உதவிச் சங்கங்களின் கூட்டமைப்பு , வாய்க்கால் 

வீதி , புதுக்கரைப்புதூர் , கோபிசெட்டிபாளையம் . 
சவண்டப்பூர் பஞ்சாயத்து அளவிலான மகளிர் சுய உதவிச் சங்கங்களின் கூட்டமைப்பு , 

S . கணபதிபாளையம் , சவண்டப்பூர் , கோபிசெட்டிபாளையம் ( தா ) . 
கிராம முன்னேற்ற கூட்டமைப்பு , 48 , சின்னக்குமாரபாளையம் , மூடுதுறை ( அ ) , மேட்டுப்பாளையம் 

வட்டம் , கோவை மாவட்டம் . 
பனக்கஹள்ளி டாக்டர் அம்பேத்கார் சங்கம் , பனக்கஹள்ளி அம்பேத்கார் காலனி , பனக்கஹள்ளி , 

தாளவாடி , சத்தி . 
GOLDEN RECREATION CLUB , 8/ A , Kottai Inspector Thottam , Rajiv Nagar, Sathyamangalam , 

Sathy ( Tk ) , Erode ( Dt) . 
சத்தியமங்கலம் பிரண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் , சத்தியமங்கலம் , C / o விஜயலட்சுமி கணிப்பொறி 

அச்சகம் , 66 சத்யா தியேட்டர் ரோடு , சத்தியமங்கலம் . 
வெற்றிகரங்கள் தோட்டக்கலை துல்லிய பண்ணைத்திட்ட விவசாயிகள் நலச் சங்கம் , 67 , கலிங்கியம் 

ரோடு , புது வள்ளியம்பாளையம் , கலிங்கியம் ( அ ) , கோபிசெட்டிபாளையம் ( தா ) , ஈரோடு . 
அக்கரைக் கொடிவேரி பஞ்சாயத்து அளவிலான மகளிர் சுய உதவிச் சங்கங்களின் கூட்டமைப்பு , 
காமராஜபுரம் , சமுதாய நலக்கூடம் , அக்கரைக் கொடிவேரி ( அ ) , காசிபாளையம் ( வழி ) , 

கோபிசெட்டிபாளையம் ( தா ) . 
நெய்தாளபுரம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , பல்நோக்கு மையம் , நெய்தாளபுரம் , சிக்கள்ளி( அ ), 

தாளவாடி வழி , சத்தி ( தா ) , ஈரோடு மாவட்டம் . 
இக்கலூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , பல்நோக்கு மையம் இக்கலூர் , சிக்கஹள்ளி ( அ ) , 

தாளவாடி வழி , சத்தி ( தா ) . 
HONEY BEES SOCIAL ORGANIZATION , 68 , Mariyamman Kovil Street , Karattur, 

Rangasamuthiram ( Po ) , Sathyamangalam ( Tk ) , Erode ( Dt) . 
தமிழ் மக்கள் பொது நல சேவை மையம் , 227 , கோபால்டு லைன் , சத்தியமங்கலம் , ஈரோடு மாவட்டம் . 
ஆசனூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , ஆசனூர் பல்நோக்கு மையம் , தலமலை ( அ ), தாளவாடி , 

சத்தி ( தா ) , ஈரோடு மாவட்டம் . 
அக்கரை செங்கப்பள்ளி ஊராட்சி அளவிலான மறு சீரமைக்கப்பட்ட மகளிர் சுயஉதவிக்குழு கூட்டமைப்பு , 

ஊராட்சி மன்ற அலுவலகம் , அக்கரை செங்கப்பள்ளி ஊராட்சி , அன்னூர் வழி , கோவை வடக்கு . 
கொத்தமங்கலம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் பல் நோக்கு மையம் , கொத்தமங்கலம் , 

சத்தி . 
காவேரி துல்லிய பண்ணைத்திட்ட விவசாயிகள் நலச் சங்கம் , 4/146 , உடையார் தோட்டம் , அக்கரை 

கொடிவேரி , கோபிசெட்டிபாளையம் , ஈரோடு மாவட்டம் . 
திம்மையன்புதூர் மக்கள் மேம்பாட்டு சங்கம் , 57 , முதல் வீதி , திம்மையன்புதூர், ரங்கசமுத்திரம் ( அ ) , 

சத்தி , ஈரோடு மாவட்டம் . 
புஞ்சை புளியம்பட்டி டெம்போ ஓட்டுநர்கள் நல சங்கம் , 21, சத்தி மெயின்ரோடு , புஞ்சை புளியம்பட்டி , 

சத்தி வட்டம் , ஈரோடு மாவட்டம் . 
சற்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் நாதஸ்வரம் தவில் கிராமிய கலைஞர்களின் நலச் சங்கம் , 304 , 

ஆலத்துக்கோம்பை , சத்தியமங்கலம் ( தா ) , ஈரோடு மாவட்டம் . 


143 . 


84/2010 


144 . 


85/2010 


145 . 


86/2010 


146 . 


89/ 2010 


147 . 


91/ 2010 


148 . 


92 /2010 


149 . 


94 /2010 


150 . 


96/ 2010 


151 . 


97 / 2010 


152 


99/ 2010 


153 . 


100 / 2010 


வரிசை 
எண் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

( 2 ) 


( 1 ) 


( 3 ) 


154 . 


101 / 2010 


155 . 


104 / 2010 


156 . 


105 /2010 


157 . 


106/2010 


158 . 


107 /2010 


159 . 


108/2010 


160 . 


111/ 2010 


161 . 


112/ 2010 


162 . 


114 /2010 


115 / 2010 


163 . 
164 . 


116 / 2010 


பெத்திக்குட்டை காமதேனு தோட்டக்கலை விவசாயிகள் நல சங்கம் , 2/562D , பெத்திக்குட்டை , 

பு.புளியம்பட்டி வழி , கோயம்புத்தூர் மாவட்டம் . 
ஸ்ரீ கணபதி தோட்டக்கலை துல்லிய பண்ணைத் திட்ட விவசாயிகள் நலச் சங்கம் , 2/ 133 , சித்தன் 

குட்டை , பெரிய கள்ளிப்பட்டி ( அ ) , சிறுமுகை வழி , சத்தியமங்கலம் ( தா ) , ஈரோடு மாவட்டம் . 
நஞ்சை புளியம்பட்டி ஊராட்சி அளவிலான மகளிர் சுய உதவிச் சங்கங்களின் கூட்டமைப்பு , 
பல்நோக்கு மையம் கட்டிடம் , ஊராட்சி மன்ற வளாகம் , நஞ்சை புளியம்பட்டி ஊராட்சி , தூ . நா.பாளையம் 

ஒன்றியம் , கோபிசெட்டிபாளையம் ( தா ) . 
தனக்குமரன் துல்லிய பண்ணை விவசாயிகள் குழு , பசுபதி வாத்தியார் தோட்டம் , நாடார் காலனி 

அருகில் , பெரியகுளம் , வரதம்பாளையம் , சத்தி . 
மஞ்சள் துல்லிய பண்ணைத்திட்ட விவசாயிகள் நலச் சங்கம் , 331/300 , பால்காரர் மணி தோட்டம் , 

பாரதிபுரம் , தாளவாடி , ஈரோடு மாவட்டம் . 
மக்கள் சுய முன்னேற்ற கூட்டமைப்பு , K . S . R . காம்ப்ளக்ஸ் , சத்தி மெயின் ரோடு , காலேஜ் பிரிவு , 

கரட்டடிபாளையம் ( அ ) , ஈரோடு மாவட்டம் . 
ஆதிதிராவிடர் நலச் சங்கம் , லக்கம்பட்டி , கரட்டடிபாளையம் ( அ ) , கோபிசெட்டிபாளையம் வட்டம் , 

ஈரோடு மாவட்டம் . 
வெள்ளாளபாளையம் பஞ்சாயத்து அளவிலான மகளிர் சுய உதவிச் சங்கங்களின் கூட்டமைப்பு , 

61/7 , முருகன் புதூர் , வெள்ளாளபாளையம் , கோபிசெட்டிபாளையம் ( தா ) , ஈரோடு மாவட்டம் . 
நாம் தன்னார்வ அமைப்பு , சத்தி மெயின்ரோடு , கரட்டடிபாளையம் ( அ ), கோபிசெட்டிபாளையம் ( தா ), 

ஈரோடு மாவட்டம் . 
புதுப்பீர் கடவு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் பல் நோக்கு மையம் , புதுப்பீர்கடவு . 
குன்றி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் பல்நோக்கு மையம் , சின்னகுன்றி , கடம்பூர் ( அ ), 

சத்தி . 
தலமலை ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , பல்நோக்கு மையம் , தலமலை ( அ ) , தாளவாடி வழி , 

சத்தி ( தா ), ஈரோடு மாவட்டம் . 
தாளவாடி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , பல்நோக்கு மையம் , தாளவாடி (அ ), சத்தி ( தா ), ஈரோடு 

மாவட்டம் . 
நாதிபாளையம் பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்பு , நாதிபாளையம் , உடையாம்பாளையம் , 

குள்ளம்பாளையம் ( அ ) , கோபிசெட்டிபாளையம் ( தா ) , ஈரோடு மாவட்டம் . 
கோணமூலை ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் பல்நோக்கு மையம் , சென்னிமூப்பன் புதூர் , 

கோணமூலை , சத்தி . 
உக்கரம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் பல்நோக்கு மையம் , உக்கரம் , சத்தி . 
அளுக்குளி பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்பு , ஒட்டர் கரட்டுப்பாளையம் , அளுக்குளி ( அ ), 

கோபிசெட்டிபாளையம் ( தா ) , ஈரோடு மாவட்டம் . 
சந்திராபுரம் பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்பு , காளி செட்டிபாளையம் , சந்திராபுரம் , 

கோபிசெட்டிபாளையம் ( தா ) ஈரோடு மாவட்டம் . 
திங்களூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு பல்நோக்கு மையம் , திங்களூர் ( அ ) சாத்தி வழி , ஈரோடு 

மாவட்டம் . 
கேர்மாளம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , பல்நோக்க மையம் , கேர்மாளம் , திங்களூர் ( அ ) சத்தி 

வழி சத்தி ( தா ) ஈரோடு மாவட்டம் . 
நொச்சிக்குட்டை ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் பல்நோக்கு மையம் , நொச்சிக்குட்டை 

சத்தி . 
அரசூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு மகளிர் பல்நோக்கு மையம் . அரசூர் சத்தி . 
முத்தாளம்மன் வயலகம் , வரப்பள்ளம் தோட்டக்கலை கசிவு நீர்குட்டை பயனாளிகள் சங்கம் , வரப்பள்ளம் 

தோட்டம் , பீக்கிரிபாளையம் சிக்கரசம்பாளையம் ( அ ) சத்தி ( தா ) . 


165 . 


118 /2010 


166 . 


119 /2010 


167 . 


128/2010 


168 . 


129/2010 


169 . 


130/2010 
133 /2010 


170 . 


171 . 


136/2010 


172 . 


137 / 2010 


173 . 


139/ 2010 


174 .. 


140/ 2010 


175 . 


141/ 2010 


176 . 


143/2010 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


(2 ) 


( 3 ) 


177 . 


146/2010 


178 . 


148/2010 


179 . 


1/ 2011 


180 . 


3/ 2011 


181 . 


5/2011 


182 . 


11/ 2011 


183 . 


12 / 2011 


184 . 


16 / 2011 


185 . 


17/ 2011 


186 . 


19/ 2011 


187 . 


22/ 2011 


188 . 


23/ 2011 


பெரியகள்ளிப்பட்டி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் பல்நோக்கு மையம் , பெரியகள்ளிப்பட்டி , 

பவானிசாகர் . 
Gobi Press Club , 14 , பரத்ராம் காம்ப்ளக்ஸ் , ஈரோடு மெயின்ரோடு , கோபிசெட்டிபாளையம் . 
ஸ்ரீ பத்திரகாளியம்மன் வேளாண்மை துல்லியம் பண்ணை விவசாயிகள் நலச்சங்கம் , மாமரத்தோட்டம் , 

வாய்க்கால் புதூர் , உத்தண்டியூர் , ( அ ) சத்தி ( தா) . 
AWARENESS OF COMMUNITY HEALTH IMPROVEMENT AND VILLAGE EDUCATION SOCIETY , 

சத்தியநகர் , ஆலத்தூர் கிராமம் , அவினாசி . 
தூக்கநாயக்கன்பாளையம் நுகர்வோர் பாதுகாப்பு மையம் , 95 , மெயின்ரோடு , தூக்கநாயக்கன்பாளையம் 

( அ ) கோபி தாலுக்கா . 
பெருந்தலையூர் பஞ்சாயத்து அளவிலான மகளிர் சுயஉதவிச் சங்கங்களின் கூட்டமைப்பு , நத்தக்காட்டு 

வீதி , பெருந்தலையூர் , கோபி . 
பாரியூர் பஞ்சாயத்து அளவிலான மகளிர் சுயஉதவிக் குழுக்களின் கூட்டமைப்பு , பாரியூர் , கோபி 

தாலுக்கா . 
கூத்தம்பாளையம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் பல்நோக்கு மையம் , மாக்கம்பாளையம் , 

கடம்பூர் , சத்தி வட்டம் . 
ஸ்ரீ குமரன் நற்பணி மன்றம் , காமராஜர் சாலை , தூக்கநாயக்கன்பாளையம் , கோபி வட்டம் . 
திருவள்ளுவர் விவசாயிகள் நலச்சங்கம் , சண்முகபுரம் , சின்னகள்ளிப்பட்டி ( அ ) , புஞ்சைபுளியம்பட்டி , 

சிறுமுகை ( வழி ) , கோவை மாவட்டம் - 641 302 . 
இராஜன்நகர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் பல்நோக்கு மையம் , இராஜன் நகர் அஞ்சல் 

சத்தி வட்டம் . 
விடியல் கிராம மேம்பாட்டு சங்கம் , லோட்டஸ் பல் மருத்துவமனை பழைய சிந்தாமணி வளாகம் , 

நகரவங்கி எதிரில் , கோபி தாலுக்கா . 
மக்கள் சேவைமையம் புஞ்சைபுளியம்பட்டி , 7/290 அன்பு மருத்துவமனை அருகில் , புஞ்சைபுளியம்பட்டி , 

சத்தி தாலுக்கா . 
புகைப்படக் கலைஞர்கள் நலச்சங்கம் , 396 / 3 மெயின்ரோடு , புஞ்சைபுளியம்பட்டி , சத்தி வட்டம் . 
கோபி கல் மணல் லாரி உரிமையாளர்கள் நலச்சங்கம் , அசோகா ரைஸ்மில் காம்ப்ளக்ஸ் சத்தி 

மெயின்ரோடு , கரட்டூர் , கோபி . 
நெல்லை காமராஜ் நாடார் சங்கம் , 309 திருப்பூர் மெயின்ரோடு , வடுகபாளையம் புதூர் , மொடச்சூர் , 

கோபி வட்டம் . 
ஸ்ரீ பொன்னாச்சியம்மன் மினிலாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் , செரையாம்பாளையம் 

ரோடு , பெருந்தலையூர் கோபி வட்டம் . 
மகாகவிபாரதியார் துள்ளிய பண்ணைதிட்டக் கூட்டமைப்பு , மெயின்ரோடு , அரியப்பம்பாளையம் , 

சத்தியமங்கலம் தாலுக்கா . 
கொண்டையம் பாளையம் நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றம் , 281 , இந்திராபுரம் கொண்டையம்பாளையம் , 

கள்ளிப்பட்டி ( வழி ) கோபி வட்டம் . 
செந்தமிழ்மக்கள் நல மன்றம் , 3ஈ , அன்பாலயம் , ரிலயன்ஸ் பெட்ரோல் பங்க் பின்புறம் , பார்வதி நகர் , 

கோபி தாலுக்கா , 
கொங்கர்பாளையம் லாரிடிரைவர்கள் மற்றும் கிளினர்கள் சங்கம் , 4 கார்னர் மெயின்ரோடு , 

கொங்கர்பாளையம் , கோபி வட்டம் . 
முடுக்கன் துறை ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் பல்நோக்கு மையம் , முடுக்கன் துறை 

பவானிசாகர் வட்டாரம் , சத்தி வட்டம் , 
கொமராபாளையம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் பல்நோக்கு மையம் , கொமராபாளையம் 
( அ ) , சத்தி 


189 . 


24/ 2011 


190 . 


25 / 2011 


191 . 


26 / 2011 


192 . 


28/ 2011 


193 . 


30/ 2011 ) 


194 . 


33/ 2011 


195 . 


34/2011 


196 . 


35 /2011 


197 . 


36 /2011 


198 . 


38 / 2011 


199 . 


39/ 2011 


10 


வரிசை 
எண் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

( 2 ) 


( 3 ) 


200 . 


40 / 2011 


201 . 


42/ 2011 


202 . 


43/ 2011 


203 . 


44/ 2011 


204 . 


46/ 2011 


205 . 


47 /2011 


206 . 


48/ 2011 


207 . 


49/ 2011 


208 . 


51/2011 


209 . 


52/ 2011 


210 . 


53/ 2011 


இக்கரைநெகமம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் பல்நோக்கு மையம் , தாண்டாபாளையம் , 

கெங்சனூர் அஞ்சல் , சத்தி வட்டம் . 
உத்தண்டியூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் பல்நோக்கு மையம் , உத்தண்டியூர் மற்றும் 

அஞ்சல் , சத்தி வட்டம் . 
பெத்திக்குட்டை கோமாதா விவசாயிகள் பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கம் , 2/ 280 பெத்திக்குட்டை 

( அ ) இரும்பொறை (கிராமம் ) , மேட்டுப்பாளையம் வட்டம் , கோவை மாவட்டம் . 
ஆம்போதி பஞ்சாயத்து அளவிலான மறுசீரமைக்கட்ட மகளிர் சுயஉதவிக்குழு கூட்டமைப்பு ( PLF ) 
மகளிர் சுயஉதவிக்குழு கட்டிடம் , ஆம்போதி , அன்னூர் ஊராட்சி ஒன்றியம் , கோவை வடக்கு 

தாலூக்கா, கோவை மாவட்டம் . 
வேதமுத்து வீதி நகர் புறங்களில் குடிசைப் பகுதி அளவிலான சங்கங்களின் கூட்டமைப்பு , சமுதாயக்கூடம் , 

வேதமுத்து வீதி , மொடச்சூர் , கோபி . 
SATHYAMANGALAM ORGANIC FARMERS SOCIETY , 7/806 , ATTAMOKKAI, PUDUVADAVALLI 

(PO ), SATHY ( TK ), Erode (DT). 
நெட்ஓர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேசன் , 165 , சாந்தி காம்ப்ளக்ஸ் , தாலூக்கா அலுவலகம் எதிரில் , 

கச்சேரிமேடு , கோபி . 
கேபிள் டிவி உரிமையாளர்கள் முன்னேற்றச் சங்கம் , 7 , வடக்கு பார்க் வீதி , கோபிசெட்டிபாளையம் 

தாலுக்கா . 
சத்தி அனைத்து மலர் வியாபாரிகள் நலச் சங்கம் , 10/ 2A கரட்டூர் ரோடு , சத்தியமங்கலம் . 
தாயகம் மினி ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் , ஈரோடு ரோடு , கவுந்தப்பாடி , 

பவானி வட்டம் 
புங்கார் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு மகளிர் பல்நோக்கு மையம் , புங்கார் , பவானிசாகர் (PO ) 

சத்தியமங்கலம் . 
ஆலாம்பாளையம் அம்மன் நற்பணி மன்றம் ஆலாம்பாளையம் , தீத்தாம்பாளையம் ( PO ) , நம்பியூர் , 

கோபி . 
துர்க்கை அம்மன் மகளிர் சங்கம் , 244/81 , சிவசண்முகம் வீதி , புதுப்பாளையம் , கோபிசெட்டிபாளையம் . 
கோபிசெட்டிபாளையம் மகாத்மா காந்தி ஆமினி வேன் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நல 

சங்கம் , 100 , பெரியண்ண ன் வீதி , செந்தில் இல்லம் , பெரிய மொடச்சூர் அஞ்சல் , கோபி . 
சேலையம்மன் விவசாய நீரேற்றப்பாசன விவசாயிகள் சங்கம் , புதுக்குயனூர் , ராஜன் நகர் , 

சத்தியமங்கலம் ( தா ). 
சாத்தி விளையாட்டு மன்றம் , புதிய நெ . 150 , மலையடிப்புதூர் , எம் .ஜி . ஆர் நகர் , சத்தியமங்கலம் ( அ ) . 
அன்னை ஆட்டோ உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் நலச் சங்கம் , 1 , நகராட்சி வணிக வளாகம் , ஈரோடு 

மெயின் ரோடு , பேருந்து நிலையம் எதிரில் , கோபிசெட்டிபாளையம் . 
தி கோபி பிரட்ண்ஸ் விளையாட்டு மன்றம் , புதிய எண் . 27A , மாதேசியப்பன் கோயில் வீதி , கோபி . 
கோபிசெட்டிபாளையம் தோட்டக்கலை துல்லிய பண்ணை விவசாயிகள் சங்கம் , மூலவாய்க்கால் 

அளுக்குளி அஞ்சல் , கோபி தாலூக்கா , ஈரோடு மாவட்டம் . 
திருநகர் காலனி மக்கள் நலச்சங்கம் , 5 , திருநகர் காலனி , சத்தியமங்கலம் . 
இதயநிலா ஸ்போர்ட்ஸ் வெல்பேர் அசோசியேசன் , 21/ 4 காலனி, மொடச்சூர் ரோடு , கோபிசெட்டிபாளையம் . 
அமைப்புசாரா உடல் உழைப்பு உழைப்பாளர்களின் சமூக பாதுகாப்பு நலச்சங்கம் , புதிய எண் .8/87 

குப்தா மனைப்பிரிவு , கோபி டவுன் . 
NCS சமூக சேவை கிளப் சங்கம் , 23A , பரிசல்துறை வீதி , ரங்கசமுத்திரம் . சத்தியமங்கலம் . 
பண்ணாரி அம்மன் துல்லிய பண்ணைத்திட்ட விவசாயிகள் நலச்சங்கம் , கஸ்தூரி நகர் ராஜன் 

நகர் , சத்தியமங்கலம் தாலூக்கா , 


211 . 


54/2011 


212 . 


57/ 2011 


213 . 


59/ 2011 


214 . 


61/2011 


215 . 


62 / 2011 


216 . 


65 / 2011 


217 . 


1/2012 
2 /2012 


218 . 


219 . 


4/ 2012 


220 . 


5 / 2012 


221 . 


6/ 2012 


222 . 


7 /2012 


223 . 


12 / 2012 


வரிசை 
எண் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

( 2 ) 


224 . 


13/ 2012 


225 . 


14/ 2012 


சஞ்சீவி தேசிய துல்லிய பண்ணைத் திட்டச்சங்கம் , 18A , புங்கார் , சத்தியமங்கலம் . 
ஜெய் ஸ்ரீராம் விவசாயிகள் நலச்சங்கம் , 3/161, அண்ணாதுரை தோட்டம் , கோயில் மேடு , சிட்டேபாளையம் , 

பெத்திக்குட்டை அஞ்சல் , புஞ்சைபுளியம்பட்டி ( வழி ) . சத்தியமங்கலம் ( TK ) - 638 459 . 


கோபிசெட்டிபாளையம் , 
2016 நவம்பர் 18 . 


என் . ராஜ்குமார் , 
மாவட்டப்பதிவாளர் . 


1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140 (1) - ன்கீழ் தூத்துக்குடி மண்டல கால்நடை 
பராமரிப்புத் துறை இணை இயக்குநரின் கட்டுப்பாட்டில் இருந்த கீழ்க்காணும் கோழி வளர்ப்பு கூட்டுறவு 
சங்கத்தின் பதிவினை இரத்து செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


( க . எண் 02 / 02/2004 .) 


திருச்செந்தூர் கால்நடை பராமரிப்புத் துறை உதவி இயக்குநரின் கடிதம் க . எண் . 01/ ஈ /2015 நாள் 01 - 12 - 2016 - ன் படி 
ஏ . எச் . டி . பி .105 , மெஞ்ஞானபுரம் கோழி வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தின் கலைப்பு நடவடிக்கையை இறுதி முடிவு கட்டுவதற்கான 
முன்மொழிவு ஏற்றுக் கொள்ளப்பட்டு இச்சங்கத்தின் பதிவினை 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 
140(1) - ன்கீழ் இரத்து செய்து கீழ்க்காணுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது . 


வ . 
எண் 


கலைக்கப்பட்ட கோழி / ஆடு 

வளர்ப்பு கூட்டுறவு 
சங்கத்தின் பெயர் . 


சங்கத்தினை 
இறுதி முடிவு 
கட்டிய நாள் 


சங்கத்தின் 
பதிவு எண் 


பதிவு எண் ரத்து 
செய்யப்பட்ட தூத்துக்குடி 

மண்டல கால்நடை 
பராமரிப்புத் துறை இணை 
இயக்குநரின் உத்தரவு விபரம் . 

( 5 ) 


( 3 ) 


(4 ) 


23 - 11 - 2015 


ஏ . எச். டி.பி .105 மெஞ்ஞானபுரம் 
கோழி வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் 


ஏ .எச் . டி .பி .105 


க . எண் . 02 / அ2 /2004 , 
நாள் : 15 - 12 - 2016 


மேற்படி உத்தரவு 2016 - ம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 15 - ஆம் தேதியன்று நடைமுறைக்கு வருகிறது . 


தூத்துக்குடி , 
2016 டிசம்பர் 20 . 


போ . இராமசாமி , 
மண்டல இணை இயக்குநர் , 
கால்நடை பராமரிப்புத் துறை. 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


